சகரியா 
மேசியாவை எதிர்பார்த்திருத்தல்‌ 


... இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* சகரியா என்றால்‌ “கர்த்தர்‌ நினைத்திருக்கிறார்‌” என்று பொருள்‌. 

௩ பெரகியாவின்‌ பேரனும்‌, இத்தோவின்‌ மகனுமான சகரியா ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன்‌. 
செருபாபேல்‌, யோசுவாவோடூ பாபிலோனிலிருந்து திரும்பியவன்‌. (நெகே 12:4) i 

* இவன்‌ பாபிலோனில்‌ பிறந்து செருபாபேல்‌ தலைமையில்‌ திரும்பிவந்தவர்களோடு இவனது தகப்பனால்‌ ... 
அழைத்துவரப்பட்டவன்‌. 

* கிமு 520ல்‌ இளவயதாயிருக்குகும்போதே தீர்க்கதரிசனம்‌ சொல்ல அழைக்கப்‌ பட்டவன்‌. 

* சகரியாவும்‌, ஆகாயும்‌ சமகாலத்தில்‌ ஊழியம்‌ செய்தவர்கள்‌ (எஸ்றா 5:1,6:14) 

* மத்‌ 23:35ல சொல்லப்பட்ட “தேவாலயத்துக்கும்‌ பலிபீடத்துக்கும்‌ நடுவே கொலை 


செய்யப்பட்டவன'' இவன்தான்‌. 


இந்தப்‌ புத்தகம்‌ ஒரு எளிமையான வடிவமைப்பைக்கொண்டது 

ஈ 8 தரிசனங்கள்‌ (1:1-6:15), 4 செய்திகள்‌ (7:1-8:23), 2 பாரங்கள்‌ (9:1-14:21) 
* அதிகாரங்கள்‌ 14 
* வசனங்கள்‌ 211 


Pastor. Gabriel Thomasraj 0 © PU இ ர ன்‌ 


மேசியாவைக்‌ குறித்த தீர்க்கதரிசனங்கள்‌ 


* சிறிய தீர்க்கதரிசிகளின்‌ புத்தககங்களிலேயே மேசியாவைக்‌ குறித்து தெளிவானதும்‌, அதிகமானதுமான பகுதிகளை சகரியாவின்‌ புத்தகம்‌ கொண்டிருக்கிறது. 


பழைய ஏற்பாட்டூப்‌ புத்தகங்களில்‌ கிறிஸ்து யாரென்றும்‌, அவரது பணி இன்னதென்றும்‌, அவர்‌ தாழ்த்தப்படுவதையும்‌, உயர்த்தப்படுவதையும்‌, அவரது மகத்துவ நிலையையும்‌ இந்தப்‌ புத்தகம்‌ சொன்னதுபோல 
வேறு எந்தப்‌ புத்தகமும்‌ சொல்லவில்லை. 


* இந்தப்‌ புத்தகம்‌ மேசியாவை ஒரு மேய்ப்பனாக, ஒரு கன்மலையாக, அநீதியை அகற்ற வரவிருக்கும்‌ அரசராக முன்நிறுத்துகிறது. 

* சகரியா கிறிஸ்துவின்‌ முதல்‌ வருகையையும்‌ (9:9) அவரது இரண்டாம்‌ வருகையையும்‌ (9:10-10:12) காட்சிகளாக வர்ணிக்கிறார்‌. 

* சகரியாவின்‌ தீர்க்கதரிசனத்தின்படி இயேசு இரட்சகராக, நியாயாதிபதியாக, எருசலேமிலிருந்து தமது ஜனத்தை ஆளுகைசெய்யும்‌ நீதியுள்ள அரசராக வருவார்‌. (14:8-9) 
* இரட்சகரைக்‌ குறித்து நான்கு நேரடியான மேற்கோள்கள்‌ சகரியாவின்‌ புத்தகத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஈ சகரியா 9:9 மத்தேயு 21:5ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 


* சீயோன்‌ குமாரத்தியே, மிகவும்‌ களிகூரு; எருசலேம்‌ குமாரத்தியே, கெம்பீரி; இதோ, உன்‌ ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌; அவர்‌ நீதியுள்ளவரும்‌ இரட்சிக்கிறவரும்‌ தாழ்மையுள்ளவரும்‌, கழுதையின்மேலும்‌ 
கழுதைக்குட்டியாகிய மறியின்மேலும்‌ ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்‌. 


சகரியா 11:13 மத்தேயு 27:9.10ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 


* கர்த்தர்‌ என்னை நோக்கி: அதைக்‌ குயவனிடத்தில்‌ எறிந்துவிடு என்றார்‌; இதுவே நான்‌ அவர்களால்‌ மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு; நான்‌ அந்த முப்பது வெள்ளிக்காசை எடுத்து, அவைகளைக்‌ 
குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன்‌. 


சகரியா 12:10 யோவான்‌ 19:37ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 


* அவர்கள்‌ தாங்கள்‌ குத்தின என்னை நோக்கிப்பார்த்து 


சகரியா 13:7 மத்தேயு 26:31ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படுகிறது 


* மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள்‌ சிதறிப்போகும்‌; ஆனாலும்‌ என்‌ கரத்தைச்‌ சிறுவர்மேல்‌ திரும்ப வைப்பேன்‌. 


* நேரடியான மேற்கோள்கள்‌ தவிர்த்து தரிசனங்கள்‌, வாக்குத்தத்தங்கள்‌, தீர்க்கதரிசனங்கள்‌, மாதிரிகள்‌ ஆகியனவும்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளன. 
* சகரியாவில்‌ இடம்பெற்றிருப்பவற்றை கீழ்காணும்‌ பட்டியல்‌ தெளிவாக எடுத்துரைக்கிறது. 


1.தாழ்மையுள்ளவராக வரும்‌ கிறிஸ்து 6:12,13:7 


2.அவர்‌ தள்ளிவிடப்படுதலும்‌, காடடிக்கொடுக்கப்படுதலும்‌ 11:12,13 


்‌ 3.அவரது 
2 4.அவரது 
| 5.அவரது 
6.அவரது 

7.அவரது 

8. அவரது 


சிலுவை மரணம்‌ 10:10, 13:7 
ஆசாரித்துவம்‌ 6:13 

ராஜாீகம்‌ 6:13,9:9,14:9,16 

மகிமையின்‌ வருகை 14:4 

கர்த்தரின்‌ ஆலயத்தை கட்டும்பணி 6:12,13 
ஆளுகை 9:10 


9.அவர்‌ ஸ்தாபிக்கப்போகும்‌ நடித்த சமாதானமும்‌ செழிப்பும்‌ 3:10,9:9,10 


மேசியாவைக்‌ குறித்த தீர்க்கதரிசனங்கள்‌ 


. நேரடியான மேற்கோள்கள்‌ தவிர்த்து தரிசனங்கள்‌, வாக்குத்தத்தங்கள்‌, தீர்க்கதரிசனங்கள்‌, மாதிரிகள்‌ . 
ஆகியனவும்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளன. 


* சகரியாவில்‌ இடம்பெற்றிருப்பவற்றை கீழ்காணும்‌ பட்டியல்‌ தெளிவாக எடுத்துரைக்கிறது. 


. தாழ்மையுள்ளவராக வரும்‌ கிறிஸ்து 6:12,13:7 

. அவர்‌ தள்ளிவிடப்படுதலும்‌, காடடிக்கொடுக்கப்படுதலும்‌ 11:12,13 

. அவரது சிலுவை மரணம்‌ 10:10, 13:7 

அவரது ஆசாரித்துவம்‌ 6:13 

அவரது ராஜரீகம்‌ 6:13,9:9,14:9,16 

அவரது மகிமையின்‌ வருகை 14:4 

அவரது கர்த்தரின்‌ ஆலயத்தை கட்டும்பணி 6:12,13 

. அவரது ஆளுகை 9:10 

. அவர்‌ ஸ்தாபிக்கப்போகும்‌ நடித்த சமாதானமும்‌ செழிப்பும்‌ 3:10,9:9,10 


எட்டு தரிசனங்கள்‌ 


சகரியாவின்‌ எட்டு தரிசனங்கள்‌ 


வேதபகுதி தரிசனம்‌ விளக்கம்‌ 
1 1:7-17. ல ட்ல இருக்கும்‌ . .... இஸ்ரவேலின்‌ nie கர்த்தரின்‌ சர்வஆளுகை 
I | குதிரைவீரன்‌ 
1:18-21 நான்கு க மஞ்‌ எதிரிகள்‌ மீதான இஸ்ரவேலின்‌ வெற்றி 
| அதி 2 2”... இஸ்ரவேலின்‌ எதிர்கால மறுசீரமைப்பிற்கான ஆயத்தம்‌ 
ச ட... ன தக ர வி ள்‌ ட வ த ர்‌ தல்‌ ஒக வ ல்‌ கல்‌ க வ்‌ ட வு ட க்வி வவ க இ ரகவ னு 
a அதி 3 ச ன இஸ்ரவேலின்‌ ஆசாரிய ஊழியத்தின்‌ புதுப்பிப்பு . 
ட்‌ க அ. பொன்னின்‌... ச. - க க.“ உ |: 
6 | ௮ம்‌ ட அரசராகவும்‌ ரட்ட மேசியாவின்‌ கீழ்‌. 5 
> அதி 4 குத்துவிளக்கும்‌ இரண்டு இஸ்ரவேலின்‌ சாட்சி ச.” 
ஒலிவமரங்களும்‌ 
்‌ ௫ ச ர ச ச ளா ர எ ஒல ..... இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கையின்‌ கீழ்படியாமைக்கான _ 
ட்‌ நத 2:1-4 பறக்கும்‌ சுருள்‌ தண்டனை 
2:5-1] மரக்காலுக்குள்‌ இருக்கும்‌ பெண்‌ பாபிலோனின்‌ துன்மாக்கம்‌ திரும்புதல்‌ 
6:1-8 நானகு இரகங்கள்‌ இஸ்ரவேலில்‌ எதிரிகளுக்கான தண்டனை 


இடது. ர த ச சத. அவம்‌. 


சகரியா புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


முதல்‌ 8 அதிகாரங்களும்‌ ஆலயத்தை கட்டிக்கொண்டிருந்த ஜனங்களை உற்சாகப்‌ படுத்த எழுதப்பட்டவை. 
௩ இறுதி 6 அதிகாரங்களும்‌ ஆலயம்‌ கட்டிமுடிக்க்கப்பட்டபின்‌ இஸ்ரவேலின்‌ மேசியாவின்‌ வருஷணையை 
எதிர்பார்த்து எழுதப்பட்டது. 
1]. மனந்திரும்ப அழைப்பு 1:1-6 
11. சகரியாவின்‌ தரிசனங்கள்‌ 1:7-6:15 
* A. குதிரைகளும்‌ குதிரை வீரர்களும்‌ குறித்த தரிசனம்‌ 1:7-17 
* B. நான்கு கொம்புகளும்‌, நான்கு தொழிலாளிகளும்‌ குறித்த தரிசனம்‌ 1:18-21 
* 0. அளவுநூல்‌ பிடித்திருந்த புருஷன்‌ குறித்த தரிசனம்‌ 2:1-13 
* D. யோசுவாவாகிய பிரதான ஆசாரியன்‌ குறித்த தரிசனம்‌ 3:1-10 
11, பொன்னாலான குத்துவிளக்கு குறித்த தரிசனம்‌ 4:1-14 
* F. பறக்கும்‌ சுருள்‌ குறித்த தரிசனம்‌ 5:1-4 
* 0. மரக்காலுக்குள்‌ இருக்கும்‌ பெண்‌ குறித்த தரிசனம்‌ 5:5-11 
* H. நான்கு இரதங்கள்‌ குறித்த தரிசனம்‌ 6:1-8 
* 1. யோசுவா கிரீடம்‌ சூட்டப்படுதல்‌ 6:9-15 


Pastor. Gabriel Thomasraj © U0 A செள. 


